GOVERNMENT OF TAMIL NADU 

2017 


[ Regd . No . TNICCN/ 467/ 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[ Price : Rs . 1 . 60 Paise. 


தமிழ்நாடு அரசிதழ் 
சிறப்பு வெளியீடு ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


ப வெல்லும் 


No . 225A ] 


சென்னை , புதன்கிழமை , ஜூலை 12 , 2017 
ஆனி 28 , ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு- 2048 


பகுதி IV - பிரிவு 1 


2017 - ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 12 - ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் 

பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்க காரண 
விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 
130 - ஆம் விதியின் கீழ் பொதுத் தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்ட முன்வடிவு எண் 35/ 2017 


1975ஆம் ஆண்டு தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டத்தை மேலும் திருத்தம் 

செய்வதற்கானதொரு சட்ட முன்வடிவு . 


இந்தியக் குடியரசின் அறுபத்தெட்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநில சட்டமன்றப் 
பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 


1 . (1) இந்தச் சட்டம் , 2017 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு (திருத்தம் ) சட்டம் குறுந்தலைப்பு 
என்று அழைக்கப்பெறும் . 

மற்றும் 
தொடக்கம் . 


வாயிலாக குறித்திடலாகும் தேதியன்று 


தமிழ்நாடு 

சட்டம் 
27/ 1975 . 


( 2 ) இது , மாநில அரசு , அறிவிக்கை 
நடைமுறைக்கு வரும் . 


2 . 1975 ஆம் ஆண்டு தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டத்தின் இணைப்புப்பட்டியலில் , 


இணைப்புப் 
பட்டியலின் 
திருத்தம் . 


( a ) 1 ஆம் இனத்தில் , " இரண்டாயிரம் ரூபாய் " என்ற சொற்களுக்குப் பதிலாக , 
" நான்காயிரம் ரூபாய் " என்ற சொற்கள் அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


(b ) 2 ஆம் இனம் மற்றும் அது தொடர்பான பதிவுகளுக்குப் பதிலாக முறையே பின்வரும் 
இனம் மற்றும் பதிவுகள் அமைக்கப்படுதல் வேண்டும் , அவையாவன : 


[ 1 ] 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


இருநூறு 
ரூபாய் . 


நூறு 


ரூபாய் . 


இருநூறு 
ரூபாய் . 


முன்னூறு 
ரூபாய் . 


" 2 . (1) சங்கத்தின் முதல் நிதியாண்டின் போது ஆவணம் 

எதனையும் தாக்கல் செய்வதற்காக . 
( 2 ) சங்கத்தின் இரண்டாம் நிதியாண்டிலிருந்து ஆவணம் 
எதனையும் தாக்கல் செய்வதற்காக , 
(i) முந்தைய நிதியாண்டின் போது சங்கத்தின் 

ஆண்டு வரவு அல்லது செலவு ஒரு இலட்சம் 

ரூபாய்க்கு மிகாமல் இருக்கும் போது ; 
( ii ) முந்தைய நிதியாண்டின் போது சங்கத்தின் 

ஆண்டு வரவு அல்லது செலவு ஒரு இலட்சம் 
ரூபாய்க்கு மிகையாக இருந்து ஆனால் ஐந்து 

இலட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்கும் போது ; 
( iii) முந்தைய நிதியாண்டின் போது சங்கத்தின் 

ஆண்டு வரவு அல்லது செலவு ஐந்து இலட்சம் 
ரூபாய்க்கு மிகையாக இருந்து பத்து இலட்சம் 

ரூபாய்க்கு மிகாமல் இருக்கும் போது ; 
( iv ) முந்தைய நிதியாண்டின் போது சங்கத்தின் 

ஆண்டு வரவு அல்லது செலவு பத்து இலட்சம் 
ரூபாய்க்கு மிகையாக இருந்து ஆனால் 
பதினைந்து இலட்சம் ரூபாய்க்கு மிகாமல் 

இருக்கும் போது ; 
(V ) முந்தைய நிதியாண்டின் போது சங்கத்தின் 

ஆண்டு வரவு அல்லது செலவு பதினைந்து 
இலட்சம் ரூபாய்க்கு மிகையாக இருந்து ஆனால் 
இருபது இலட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்கும் 

போது ; 
( vi ) முந்தைய நிதியாண்டின் போது சங்கத்தின் 

ஆண்டு வரவு அல்லது செலவு இருபது இலட்சம் 
ரூபாய்க்கு மிகையாக இருக்கும் போது ; 


நானூறு 


ரூபாய் . 


ஐநூறு 
ரூபாய் . 


அறுநூறு 
ரூபாய் . ; 


( c ) 3 ஆம் இனத்தில் "இருநூற்று ஐம்பது ரூபாய் " என்ற சொற்களுக்குப் பதிலாக 
"நானூறு ரூபாய் " என்ற சொற்கள் அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


13 


( d ) 4 ஆம் இனத்தில் " இருநூற்று ஐம்பது ரூபாய் " என்ற சொற்களுக்குப் பதிலாக 
" ஐநூறு ரூபாய் " என்ற சொற்கள் அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


( e ) 5 ஆம் இனத்தில் "பக்கம் ஒன்றுக்கு பத்து ரூபாய் " என்ற சொற்களுக்குப் பதிலாக 
"பக்கம் ஒன்றுக்கு இருபது ரூபாய் " என்ற சொற்கள் அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


(f ) 6 ஆம் இனத்தில் " நூறு ரூபாய் " என்ற சொற்களுக்குப் பதிலாக " இருநூறு ரூபாய் " 
என்ற சொற்கள் அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


(g ) 7 ஆம் இனத்தில் " ஆயிரம் ரூபாய் " என்ற சொற்களுக்குப் பதிலாக "இரண்டாயிரம் 
ரூபாய் " என்ற சொற்கள் அமைக்கப்படுதல் வேண்டும் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


நோக்கக்காரண விளக்கவுரை 


1975 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டத்தின் கீழுள்ள ( தமிழ்நாடு சட்டம் 
27/1975) கட்டணங்களின் அட்டவணையானது , முன்னர் 2011 - ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் 
திருத்தியமைக்கப்பட்டது . கட்டணங்கள் கடைசியாகத் திருத்தியமைக்கப்பட்டதிலிருந்து ஐந்து 
ஆண்டுகளுக்கு மேல் கடந்துவிட்டதாலும் தற்போது வசூலிக்கப்படும் கட்டணங்கள் 
பதிவுத்துறையினால் செய்யப்படும் சேவைகளுக்கு நிகராக இல்லாமல் இருப்பதாலும் , 
பதிவாளருக்குச் செலுத்தத்தக்கக் கட்டணங்களைத் திருத்தியமைக்கும் நோக்கத்திற்காக , 
1975 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டத்தின் கீழுள்ள (தமிழ்நாடு சட்டம் 27/ 1975 ) 
இணைப்புப் பட்டியலைத் திருத்தம் செய்வதற்கு அரசு முடிவு செய்துள்ளது . 


2 . இந்தச் சட்டமுன்வடிவு மேற்சொன்ன முடிவுக்குச் செயல் வடிவம் கொடுக்க விழைகிறது . 


கே .சி . வீரமணி , 
வணிகவரித் துறை அமைச்சர் . 


க . பூபதி , 
செயலாளர் ( பொறுப்பு) . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


